﻿284. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ் வுக்கே உரியன.உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்தாலும் அது குறித்து உங்களிடம் அல்லாஹ்  விசாரணை செய்வான்.அப்போது தான் நாடுவோரை அவன் மன்னிப்பான்; தான் நாடுவோரை அவன் தண்டிப்பான்.அல்லாஹ்  அனைத்துப் பொருள்கள்மீதும் ஆற்றல் உள்ளவன் ஆவான்.
-----------------------------------------------
அல்லாஹ்  இந்த வசனத்தில் "வானங்கள், பூமி, அவற்றில் உள்ளவை, அவற்றுக்கிடையே உள்ளவை ஆகிய அனைத்தின் ஆட்சியதிகாரமும் தனக்கே உண்டு" எனத் தெரிவித்துள்ளான்.
மேலும், அவற்றில் உள்ளவற்றை அவன் கவனித்துக்கொண்டிருக்கின்றான். (கண்ணுக்குத்) தெரியக்கூடிய பொருள்கள், (கண்ணுக்குத்) தெரியாத மிக நுட்பமான பொருள்கள், இரகசியங்கள் எதுவும் அவனுக்கு மறைவானவை அல்ல.
மேலும், இவ்வுலகில் வாழும்போது அடியார்கள் செய்த செயல்கள் குறித்தும், அவர்கள் உள்ளங்களில் மறைத்து வைத்திருந்த விஷயங்கள் குறித்தும் அவன் அவர்களிடம் விசாரணை நடத்துவான் என்றும் இந்த வசனத்தில் அல்லாஹ்  தெரிவித்துள்ளான்.
மற்ற இடங்களில் அல்லாஹ்  கூறுகின்றான்: உங்கள் உள்ளங்களில் இருப்பதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ்  அதை அறிவான் என்று (நபியே) கூறுவீராக! (3:29)
"இரகசியத்தையும் மிகவும் மறைவானவற்றையும் அவன் அறிவான்" (20:7)
இதைப் போன்ற வசனங்கள் குர்ஆனில் அதிகம் உண்டு.(ஆனால்,) இந்த வசனத்தில் (284), உள்ளங்களில் இருப்பதை அவன் அறிவான் என்பதற்கு மேலாக, அது குறித்து விசாரணை நடத்துவான் என்று குறிப்பிட்டுள்ளான்.
எனவேதான், இந்த வசனம் அருளப்பெற்றபோது நபித்தோழர்கள் மிகவும் கவலையடைந்தார்கள்; அல்லாஹ்  முக்கியமான விஷயங்கள் குறித்து விசாரிப்பதுடன், மிகச் சிறிய விஷயங்கள் பற்றியும் விசாரணை நடத்துவான் என எண்ணி அஞ்சினார்கள்.

தீமை செய்ய எண்ணினாலே தண்டனையா?  
--------------------------------------------
அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்கு இந்த வசனம் அருளப்பெற்றபோது நபித்தோழர்கள் மிகவும் கவலையடைந்தார்கள்.
பின்னர் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் சென்று முழந்தாளிட்டு அமர்ந்தவாறு "அல்லாஹ் வின் தூதரே! (இதுவரை) தொழுகை, நோன்பு, அறப்போர், ஸகாத் போன்ற எங்களால் இயன்ற கடமைகள் எங்கள்மீது விதியாக்கப்பட்டிருந்தன.இப்போது இந்த வசனம் உங்களுக்கு அருளப்பெற்றுள்ளது.இது எங்களால் முடியாது" என்று கூறினார்கள்.
அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் "உங்களுக்கு முந்தைய வேதக்காரர்கள், நாங்கள் செவியுற்றோம்; பின்னர் மாறுசெய்தோம்" என்று கூறியதைத் போன்று நீங்களும் கூற விரும்புகிறீர்களா? அவ்வாறு செய்யாதீர்கள்."செவியுற்றோம்; வழிப்பட்டோம்.எங்கள் இறைவா! உன்னிடம் நாங்கள் பாவமன்னிப்புக் கோருகிறோம்; உன்னிடமே திரும்பி வருவோம்!" என்று கூறுங்கள் என்றார்கள்.
மக்களும் அதற்குக் கட்டுப்பட்டு, அவர்களது நாவும் அதற்கு இணங்கியபோது "(நம்) தூதரும் இறைநம்பிக்கையாளர்களும் நம்புகின்றனர்..." என்று தொடங்கும் அடுத்த வசனத்தை (285) அல்லாஹ்  அருளினான்.
இந்த வசனத்தில் உள்ளபடி அவர்கள் பிரார்த்தித்தபோது, முந்தைய வசனத்தில் (284) இடம்பெற்ற உத்தரவை மாற்றி, "எந்த ஆன்மாவையும் அதன் வலிமைக்கேற்பவே தவிர அல்லாஹ்  சிரமப்படுத்தமாட்டான்" என்று தொடங்கும் இறுதி வசனத்தை (286) அல்லாஹ்  அருளினான்.
முஸ்லிம் (ரஹ் ) அவர்கள், இதே அறிவிப்பை(ச் சில மாற்றங்களுடன் பின்வருமாறு) அறிவித்துள்ளார்கள்: அவர்கள் அவ்வாறு இறைவனிடம் பிரார்த்தித்தபோது "உள்ளத்தில் எண்ணியதைக் குறித்தும் அல்லாஹ்  விசாரணை செய்வான்" என்பதை மாற்றிப் பின்வரும் வசனத்தை (286) அல்லாஹ்  அருளினான்: 
அல்லாஹ்  எந்த ஆன்மாவையும் அதன் வலிமைக்கேற்பவே தவிர (பொறுப்புகளைக் கொடுத்துச்) சிரமப்படுத்தமாட்டான்.அது தேடிக்கொண்ட நன்மை அதற்கே உரியது.அது தேடிக்கொண்ட தீமையும் அதற்கே உரியது.எங்கள் இறைவா! நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறிழைத்துவிட்டாலோ எங்களை நீ தண்டித்துவிடாதே" -இந்தப் பிரார்த்தனையை அவர்கள் கூறியபோது "ஆம்! (உங்கள் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன்)" என்று அல்லாஹ்  கூறினான்.-
"எங்கள் இறைவா! எங்களுக்கு முந்தைய சமுதாயத்தார்மீது நீ சுமத்தியதைப் போன்று எங்கள்மீது பளுவைச் சுமத்தாதே!" -அப்போதும் அல்லாஹ் , "ஆம்! (உங்கள் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன்)" என்று கூறினான்.-
"எங்கள் இறைவா! எங்களால் இயலாததை எங்கள்மீது சுமத்திவிடாதே!" -அப்போதும் அல்லாஹ் , "ஆம்! (உங்கள் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன்)" என்று கூறினான்.-
"எங்களைப் பொறுத்தருள்வாயாக! எங்களை மன்னிப்பாயாக! எங்கள்மீது அருள்புரிவாயாக! நீயே எங்களுக்குப் பாதுகாவலன்.எனவே, நிராகரிக்கும் கூட்டத்தாருக்கெதிராக எங்களுக்கு உதவிடுவாயாக!" -அப்போதும் அல்லாஹ் , "ஆம்! (உங்கள் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன்)" எனக் கூறினான்.

இப்னு உமரை அழவைத்த வசனம் 
-------------------------------------
சயீத் பின் மர்ஜானா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: (ஒரு முறை) நான் அப்துல்லாஹ்  பின் உமர் (ரலி) அவர்களுடன் அமர்ந்திருந்தபோது, அவர்கள் இந்த (284ஆவது) வசனத்தை ஓதினார்கள்.
அப்போது அவர்கள், "இதன் காரணமாக அல்லாஹ்  நம்மைத் தண்டித்தால் நாம் அழிந்துபோய்விடுவோம்" என்று கூறியபடி அழுதார்கள்.அவர்களின் தேம்பலை நான் செவியுற்றேன்.
பின்னர் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களிடம் நான் சென்றபோது இப்னு உமர் (ரலி) அவர்கள் சொன்னதையும் இந்த வசனத்தை ஓதியபோது அவர்கள் அழுததையும் அவர்களிடம் தெரிவித்தேன்.
அப்போது இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்: அபூஅப்திர் ரஹ் மானுக்கு அல்லாஹ்  மன்னிப்பளிப்பானாக! என் ஆயுள் (வழங்கியவன்) மீதாணையாக! அப்துல்லாஹ்  பின் உமர் (ரலி) அவர்கள் கவலையுற்றதைப் போன்றே இந்த வசனம் அருளப்பெற்றபோது முஸ்லிம்களும் கவலையுற்றார்கள்.
அதன் பின்னர் அல்லாஹ் , "எந்த ஆன்மாவையும் அதன் வலிமைக்கேற்பவே தவிர (பொறுப்புகளைக் கொடுத்து) அல்லாஹ்  சிரமப்படுத்தமாட்டான்" எனத் தொடங்கும் (286ஆவது) வசனத்தை அருளினான்.
ஆக, இந்த மனக்குழப்பம் (வஸ்வாஸ்) என்பது நம்மால் தவிர்க்க இயலாதது.ஆகவே, ஒவ்வொருவரும் சொல்லாலும் செயலாலும் தேடிக்கொண்ட நன்மை மற்றும் தீமைக்கு மட்டுமே பொறுப்பேற்பர் என்ற முடிவை அல்லாஹ்  அறிவித்தான்.
சாலிம் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: என் தந்தை (இப்னு உமர் (ரலி) அவர்கள்) இந்த வசனத்தை (284) ஓதியபோது அவர்களின் கண்கள் கண்ணீர் வடித்தன.அவர்களது இச்செயல் பற்றிய தகவல் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களுக்குக் கிடைத்தபோது அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்  அபூஅப்திர் ரஹ் மானுக்கு அருள்புரிவானாக! இந்த வசனம் அருளப்பெற்றபோது நபித்தோழர்கள் செய்ததைப் போன்றே இவரும் செய்துள்ளார்.
ஆனால், இந்த வசனத்தை, இதற்கடுத்து வரக்கூடிய "எந்த ஆன்மாவையும் அதன் வலிமைக்கேற்பவே தவிர (பொறுப்புகளைக் கொடுத்து) அல்லாஹ்  சிரமப்படுத்தமாட்டான்" என்ற (286ஆவது) வசனம் மாற்றிவிட்டது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: என் சமுதாயத்தாரின் உள்ளங்களில் ஊசலாடும் (தீய) எண்ணங்களை, அவர்கள் அதன்படி செயல்படாத வரை, அல்லது அதை (வெளிப்படுத்தி)ப் பேசாத வரை அல்லாஹ்  (அதற்குத் தண்டனை வழங்குவதில்லை;) எனக்காக மன்னித்துவிடுகிறான்.
மேலும், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்  (வானவர்களிடம்) கூறுகின்றான்: என் அடியான் ஒரு தீமையைச் செய்ய எண்ணிவிட்டால் அதை அவன் செய்யாத வரை அவனுக்கெதிராக அதைப் பதிவு செய்யாதீர்கள்.அதை அவன் செயல்படுத்திவிட்டால் அதை ஒரேயெ?ரு குற்றமாக (மட்டும்) பதிவு செய்யுங்கள்.அவன் ஒரு நன்மை புரிய எண்ணி, அதைச் செய்யாவிட்டாலும்கூட அதை ஒரு நன்மையாகப் பதிவு செய்யுங்கள்.அதை அவன் செய்துவிட்டால், பத்து நன்மைகளாகப் பதிவு செய்யுங்கள்.

ஒன்றுக்கு எழுநூறும் ஒன்றுக்கு ஒன்றும் 
------------------------------------------
மேலும், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஒருவர் தமது இஸ்லாத்தை (நம்பிக்கையாலும் நடத்தையாலும்) அழகுபடுத்திக்கொண்டால், அவர் செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் அதைப் போன்று பத்து மடங்கிலிருந்து எழுநூறு மடங்குவரை (நன்மை) பதிவு செய்யப்படுகிறது.அவர் செய்யும் ஒரு தீமைக்கு அதற்கொப்ப ஒரு தீமை மட்டுமே -அவர் இறைவனைச் சந்திக்கும்வரை- பதிவு செய்யப்படுகிறது.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (ஒரு முறை) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தம் இறைவனைப் பற்றி அறிவிக்கையில் (பின்வருமாறு) கூறினார்கள்:
அல்லாஹ்  நன்மைகளையும் தீமைகளையும் (அவை இன்னின்னவை என நிர்ணயித்து) எழுதிவிட்டான்.பிறகு அவற்றை விவரித்தான்.
அதாவது ஒருவர் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என (மனத்தில்) எண்ணிவிட்டாலே அதைச் செயல்படுத்தாவிட்டாலும் (அவருக்காகத்) தன்னிடம் அதை ஒரு முழுமையான நன்மையாக அல்லாஹ்  பதிவு செய்கிறான்.அதை அவர் எண்ணியதுடன் செயல்படுத்தியும்விட்டால், அந்த ஒரு நன்மையைத் தன்னிடம் பத்து நன்மைகளாக, எழுநூறு மடங்காக, இன்னும் அதிகமாக அல்லாஹ்  பதிவு செய்கிறான்.
ஆனால், ஒருவர் ஒரு தீமையைச் செய்ய எண்ணி, (அல்லாஹ் வுக்கு அஞ்சி) அதைச் செய்யாமல் கைவிட்டால், அதற்காக (அவருக்குத்) தன்னிடம் ஒரு முழு நன்மையை அல்லாஹ்  எழுதுகிறான்.எண்ணியபடி அந்தத் தீமையை அவர் செய்து முடித்துவிட்டாலோ, அதற்காக(த் தன்னிடம்) ஒரேயெ?ரு குற்றத்தையே அல்லாஹ்  எழுதுகிறான்.
அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுடைய தோழர்களில் சிலர் நபி (ஸல்) அவர்களிடம் வந்து, "எங்கள் உள்ளத்தில் சில (குழப்பமான) விஷயங்கள் எழுகின்றன.அவற்றை (வெளிப்படுத்திப்) பேசுவதைக்கூட மிகப் பெரும் (பாவச்) செயலாகக் கருதுகிறோம்.(இது பற்றி) தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்?" என்று கேட்டனர்.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "உண்மையிலேயே நீங்கள் அத்தகைய உணர்வுகளுக்கு உள்ளாகின்றீர்களா?" என்று கேட்டார்கள்.அதற்கு நபித்தோழர்கள், "ஆம்" என்று பதிலளித்தார்கள்.நபி (ஸல்) அவர்கள், "அதுதான் ஒளிவு மறைவற்ற இறைநம்பிக்கை" என்று கூறினார்கள்.
நபி (ஸல்) அவர்களிடம் "மனக் குழப்பம்" (வஸ்வாஸ்) குறித்து வினவப்பட்டது.அதற்கு அவர்கள், "அதுதான் ஒளிவு மறைவற்ற இறைநம்பிக்கை" எள்று பதிலளித்தார்கள்.
முஜாஹித் மற்றும் ளஹ் ஹாக் (ரஹ் ) ஆகியோர், "இந்த (284ஆவது) வசனம் மாற்றப்படவில்லை; இது பொருள் தெளிவான (முஹ் கம்) வசனம்தான்" என்று கூறியுள்ளனர்.
இதை அறிவித்துள்ள இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள், இக்கருத்தையே தேர்ந்தெடுத்துள்ளார்கள்.
மேலும், விசாரணை செய்வதால் மட்டும் தண்டனை உறுதியாகிவிடாது.விசாரணைக்குப் பின் அல்லாஹ்  தான் நாடியவர்களை மன்னிக்கலாம்; நாடியவர்களைத் தண்டிக்கலாம்.எனவே, விசாரணை செய்தாலே கட்டாயம் தண்டனை கிடைத்துவிடும் என்று கருத வேண்டியதில்லை என இப்னு ஜரீர் தெரிவித்துள்ளார்கள்.
இவர்கள் தமது கருத்துக்கு ஸஃப்வான் பின் முஹ் ரிஸ் அல்மாஸினீ (ரஹ் ) அவர்களது பின்வரும் அறிவிப்பை ஆதாரமாகக் காட்டுகிறார்கள்:
ஸஃப்வான் பின் முஹ் ரிஸ் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நாங்கள் இப்னு உமர் (ரலி) அவர்களுடன் கஅபாவைச் சுற்றி (தவாஃப்) வந்துகொண்டிருந்தோம்.
அப்போது, ஒரு மனிதர் குறுக்கிட்டு, "இப்னு உமரே! (மறுமை நாளில் அல்லாஹ் வுக்கும் அவனுடைய அடியார்களுக்குமிடையே நடைபெறும்) இரகசியப் பேச்சு குறித்து அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடமிருந்து என்ன செவியுற்றீர்கள்?" என்று கேட்டார்.
அதற்கு இப்னு உமர் (ரலி) அவர்கள், "இறைநம்பிக்கையாளர் இறைவனுக்கருகில் செல்வார்.அப்போது இறைவன் அவர்மீது தனது திரையைப் போட்டு(அவரை மறைத்து)விடுவான்.பின்னர் அவரிடம் அவர் செய்த பாவங்களை எடுத்துக்கூறுவான்."(நீ செய்த) இன்ன பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா?" என்று கேட்பான்.
அதற்கு அவர், நினைவிருக்கிறது என்று கூறுவார்.இரண்டு முறை இவ்வாறு நடக்கிறது.இறுதியில் அல்லாஹ்  (அவர் செய்த எல்லாப் பாவங்களையும் அவரையே ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக) அவரிடம் ஒவ்வொரு பாவமாக எடுத்துக்கூறுவான்.
பின்னர் அல்லாஹ்  அவரிடம், "இவற்றையெல்லாம் உலகில் (பிறர் அறிந்துகொள்ளாமல்) நான் மறைத்து வைத்திருந்தேன்.இன்று அவற்றை மன்னித்துவிடுகின்றேன்" என்று கூறுவான்.
பின்னர் அவருடைய நற்செயல்கள் அடங்கிய "பதிவேடு" அல்லது "புத்தகம்" அவரது வலக் கையில் கொடுக்கப்படும்.இறைமறுப்பாளர்களையும் நயவஞ்சகர்களையும் நோக்கி, "இவர்கள் தங்கள் இறைவனை நம்பாதவர்கள்.இத்தகைய அக்கிரமக்காரர்கள்மீது அல்லாஹ் வின் சாபம் உண்டாகட்டும் என்று சாட்சியாளர்களுக்கு மத்தியில் உரக்கக் கூறப்படும்.
